GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009- 11 . 
[ Price : Rs . 3 .20 Paise . 


STUF 


HTTEN 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ILNAD 


+ HAT PLE 


த . 


ADUA 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


TIUMPHS 


No. 36 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 16 , 2009 

Aavani 31 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


378 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , ஈரோடு 
ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டாரம் கோட்டுப்புள்ளாம்பாளையம் ஊராட்சித் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவண்ணாமலை 
திருவண்ணாமலை மாவட்டம் , சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றியம் நம்பேடு ஊராட்சி மன்றத் 
தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை .... .... 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவள்ளூர் 
திருவள்ளூர் மாவட்டம் , கும்மிடிப்பூண்டி வட்டம் , கும்மிடிப்பூண்டி ஊராட்சி 

ஒன்றியத்திற்குட்பட்ட A . N . குப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் 
பற்றிய அறிவிக்கை 


378 


378 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


379- 384 


DTP - VI -2 ( 36 ) - 1 


[ 377 ] 


378 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , ஈரோடு . 
ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டாரம் கோட்டுப்புள்ளாம்பாளையம் ஊராட்சித் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 280/2009/ அ2 ) 
No.VI(2)/ 485 /2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 (1994 - ம் ஆண்டின் 21 - வது சட்டம் ) பிரிவு 205 உட்பிரிவு ( 11)- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் 
மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி ஈரோடு மாவட்டம் , கோபிசெட்டிபாளையம் வட்டாரம் , 
கோட்டுப்புள்ளாம்பாளையம் ஊராட்சித் தலைவர் திரு . என் . தங்கவேலன் என்பவரை ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து 21 - 9 - 2009ஆம் 
தேதியிலிருந்து நீக்கம் செய்து ஆணையிடப்படுகிறது . 


ஈரோடு , 

இரா . சுடலைக்கண்ணன் , 
2009 ஆகஸ்ட் 20 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவண்ணாமலை . 
திருவண்ணாமலை மாவட்டம் , சேத்துப்பட்டு ஊராட்சி ஒன்றியம் நம்பேடு ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . அ2/483/2009 .) 
No. VI(2)/ 486 / 2009 . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 ( 1994 - ம் ஆண்டின் 21 - வது சட்டம் ) பிரிவு 205 உட்பிரிவு (11 )- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் 
மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , திருவண்ணாமலை மாவட்டம் , சேத்துப்பட்டு ஊராட்சி 
ஒன்றியத்தைச் சேர்ந்த நம்பேடு ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி எம் . காசி என்பவர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணிகளில் 
10 நபர்களுக்கு திட்ட பணி செய்ததாக போலியாக பதிவு செய்து 291 நாட்களுக்கு ரூ . 22 ,652 / - தொகை முறைகேடு செய்தது மற்றும் 
4 நபர்கள் அடையாள அட்டை பெற பதிவு செய்யாமலே தொகை வழங்கியது கண்டறியப்பட்டதன் பேரிலும் , மேற்படி ஊராட்சி மன்றத் 
தலைவரால் முறைகேடு செய்யப்பட்ட தொகை ரூ . 25 ,840/ - ஐ , 15 - 4 - 2008 - ல் தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட கணக்கில் மீள 
செலுத்தப்பட்டதன் பேரிலும் , அன்னார் மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் 
மற்றும் மேற்குறிப்பிட்ட ஊராட்சி மன்றத்தின் கருத்தினை பரிசீலனை செய்து , எனது உளத் தேர்வின்படி , நம்பேடு ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி எம் . காசி என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை , 

டாக்டர் மு . ராஜேந்திரன் , 
2009 ஆகஸ்ட் 27 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவள்ளூர் . 
திருவள்ளூர் மாவட்டம் , கும்மிடிப்பூண்டி வட்டம் , கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட A . N . குப்பம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந . க . எண் 515/ 09/ அ3/உ . இ .(ஊ ).) 
No . VI( 2)/487 / 2009 . 

திருவள்ளூர் மாவட்டம் , கும்மிடிப்பூண்டி வட்டம் , கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட A . N . குப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி P . கோவிந்தம்மாள் என்பவர் ஊராட்சி நிதியில் ரூ . 2 ,65 ,550 / - விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் எடுத்து முறைகேடு 
செய்தமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி A . N . குப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி P . கோவிந்தம்மாள் என்பவரை 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதிவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 
திருவள்ளூர் , 

வெ . பழனிகுமார் , 
2009 ஆகஸ்ட் 29 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


Sep . 16 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


379 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo -Indian Schools 
as the case may be for cancellation : 


C . N . C . 
Number . 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number . 

( 3 ) 


( 1 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


(2 ) 
No . VI(2 )/488 /2009 . 

Shanthi , R . , 
( 26 - 5 - 1982 ) 


428844 
JE 587884 


February 2001 


கடித எண் 110802 / ட்டி (3)/2009, 

26 - 8 - 2009 . 


702933 
SC 402 255 


February 2002 


TTJ 
First Class with 
Distinction 
TTS 
First Class with 
Distinction 
TEJ 
First Class 
TES 
First Class with 
Distinction 


August 2000 


454059 
JE 561488 
428844 
SC 360218 


February 2001 ) 


No . VI(2 )/489/ 2009 . 

Pushbalatha , K . 
( 10- 6 - 1984 ) 


August 2004 


கடித எண் 111153/ ட்டி (3)/ 2009 , 

26 - 8 - 2009 . 


242178 
SC 473197 
441647 
SC 464527 


February 2004 


SES 
Second Class 
TTS 
First Class 
with Distinction 
TES 
Second Class 
STS 
First Class 
with Distinction 


February 2003 


451771 
SC 438118 
502392 
SC 466620 


February 2004 


வி . கு . ஜெயக்கொடி , 

தலைவர் , 

தேர்வு வாரியம் , 
தொழில் நுட்பக் கல்வி இயக்ககம் , 
கிண்டி, சென்னை - 600 025 . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 

பதிவு / 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் சான்றிதழ் 
கல்வி மாவட்டம் . 

எண் . 

( 3 ) 
No . VI(2 ) 490/2009 . 
செங்கல்பட்டு : 

238014 
G . பிரசன்னா , 

238014 
P . M . S . மெட்ரிக் பள்ளி 
நங்கநல்லூர் . 
K . வசந்தா , 

847259 
ஸ்ரீசங்கர வித்யா மெட்ரிக் பள்ளி , 
பம்மல் . 


மார்ச் 1999 


Matric 


Matric 


ந.க. எண் 03532 


ந . க . எண் 035329/ எம் .1/ 2009 , 

27 - 8 - 2009 . 


மார்ச் 2001 


Matric 


Do . 


380 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


சி . என் . சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 
(4 ) 


( 2 ) 


( 5 ) 


செங்கல்பட்டு -- Cont . 
R . விமல்காந்த் 
S . D . A . மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி , 
செங்கல்பட்டு . 


859598 


மார்ச் 2005 


Matric 


ந .க . எண் 035329/ எம் .1/ 2009 , 

27 - 8 - 2009 . 


சென்னை கிழக்கு : 
பாலாஜி , G .D ., 
பெய்ன்ஸ் ( மெ . மோ . ) 
பாப் மெட்ரிக் பள்ளி , சென்னை - 3 . 


228969 


ஏப்ரல் 1994 


Matric 


ஏப்ரல் 1994 


Matric 


ஏப்ரல் 1997 


Matric 


சென்னை வடக்கு : 
சுதாகர் , ஜி , 

229712 
O .L . வேளாங்கண்ணி மெட்ரிக் 
மேல்நிலைப் பள்ளி , சென்னை - 49 . 
A . நிவாஸ் , 

241229 
வள்ளியம்மாள் மெட்ரிக் 
மேல்நிலைப் பள்ளி , சென்னை - 102 . 
பியூலாதேவ கிருபை , R ., 

881027 
SBOA மெட்ரிக் மேல்நிலைப் 
பள்ளி , அண்ணா நகர் . 
M . சுரேஷ்குமார் , 

260641 
K .B .J . M . மேல்நிலைப் பள்ளி , 
கொளத்தூர் . 


ஏப்ரல் 2004 


Matric 


மார்ச் 1999 


Matric 


க . கமலா , 
கூடுதல் செயலாளர் , 
மெட்ரிகுலேசன் தேர்வுக் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI( 2 )/ 491 / 2009 . 


Kovilpatty : 


J. Kaniammal 


49718 


March 1967 


S . S .L . C . 


ந .க . எண் 012374/H2 - 2 / 2009 , 

29- 8 - 2009. 


Do . 


V . Anitharanil 
B . Vadivel 


042462 
071905 


April 1992 
March 2005 


S . S .L . C . 
S . S . L . C . 


Do . 


Madurai : 


D . Vignesh 
R . Selvi 


170435 
115475 
449365 


March 2006 
March 1996 | 
October 1996 / 


S .S .L .C . 
S . S .L .C . 


Cheranmadevi (E ): 
Tirunelveli : 


N . Kantha Samy 
R . Ayyappan 
J. Ralinson 
A . Iyyappan 
P . Muthu 


026778 
040388 
028255 
041568 
032120 


April 1991 ) 
March 2003 
March 1995 
March 2002 
March 1999 


S . S .L . C . 
S . S . L . C . 
S .S .L .C . 
S .S .L .C . 
S . S . L . C . 


10 


Sep . 16 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


381 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

Sivagangai: 
A . Panchavarnam 


(2 ) 


(3) 


(4) 


(6 ) 


072754 


April 1994 


S . S . L . C . 


5 .8 . THOOT 012374 /192 — 2 /2009, 

29 – 8 – 2009. 
Do . 
Do . 


P . Suriya 
Baskaran , P . 
T. Murugan 
C . Deivarajan 
M . Chandra Sekaran 
A . Ramachandran 


116431 
075133 
075634 
071451 


March 2006 
March 1996 
March 1995 
April 1994 
March 2001 
March 1984 
March 1985 
October 1984 
March 2001 


S . S .L . C . 
S . S .L . C . 
S . S.L .C . 
S .S .L .C . 
S . S .L . C . 


096573 


po 


S . S . L . C . 


Do . 


048444 
410294 
416760 
096352 


S.S.L.C . 


Do . 


Ranjithkumar, S. 
Nagarcoil : 
M . Selva Nagarajan 
G . Johnsy Sugantha Pearl 
M . Naveen 
Lamuel Ravi Nayagam , J. H . 


019066 
018873 
027727 
081868 
310422 
311115 
019895 
014745 
015047 
020063 


April 1993 S . S .L . C . 
April 1993 S . S.L . C . 
March 2005 S.S.L.C . 
November 1978 ) S . S .L . C . 
April 1978 
April 1979 
March 1999 S . S.L .C . 
March 1988 S .S .L . C . 
March 1988 S .S .L .C . 
April 1993 S .S .L .C . 


Do. 


A . Marcelin Arul 
G . Murugan 
M . Rajeswari 
Nuziba Begum , R . 
Paramakudi: 
Anupriya , M . 
V . Lakshmi 
N . Praveen Kumar 


Do . 


079033 
085388 
090620 


March 2001 
March 2002 
March 2003 


S.S .L .C . 
S . S .L . C . 
S .S .L. C . 


Do . 
Do . 


Do 
. 


Thakkalay: 
M . Janarthananpillai 
Jeba Darwin , T. 
M . Aaron 
Babu John 
P . Sahaya Mala 
A . Amalin Janet 
Rukumoni, M . 
R . Junish 
M . Santhi 
Vimala Dhas, P . 
Mary Nirmala , S . 
Scott Immanuel Dhas , C . 
Benjamin John , J. 


004059 
017389 
011058 
007761 
017889 
007871 
006776 
014549 
006165 
002871 
003443 
003604 
004938 


April 1997 
March 2005 
March 2005 
April 1991 
March 2002 
March 2001 
April 1992 
March 2002 
March 1987 
March 2001 
March 1996 
March 1988 
April 1992 


S . S . L . C . 
S . S .L .C . 
S . S.L . C . 
S . S.L .C . 
S .S .L. C . 
S. S.L .C . 
S .S .L . C . 
S .S .L .C . 
S .S .L .C . 
S. S.L. C . 
S .S .L .C . 
S .S .L .C . 
S . S .L . C . 


Do. 
Do . 
Do. 
Do . 


382 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 2 


மாதம் 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

Ramanathapuram : 
G . Alageswari 


வருடம் . 

(4 ) 


084355 


March 2001 


S .S .L .C . 


5 .5 . 6600 012374/ 412 - 2 /2009 , 

29 - 8 - 2009 . 
Do . 


47 
48 
49 


K . Gurusamy 
S . Sridharan 
K . Balasubramanian 
M .A .K . Basool Sadhik 
T. Muruga Boobathy 
B . Suresh Kumar 
C . Bala Subramanian 


050585 
064142 
095853 
044400 
059835 
053195 
053028 


March 1988 
April 1994 
March 2002 
March 1986 
April 1993 
April 1990 
April 1990 


S . S .L .C . 
S . S .L . C . 
S.S .L .C . 
S . S .L .C . 
S .S .L.C . 
S . S.L . C . 
S . S .L .C . 


Tuticorin : 
P . Perachi 
E . Vigneswaran 


Do . 


076260 
055112 


March 2003 
April 1998 


S . S .L . C . 
S . S .L . C . 


Do . 


Tenkasi: 
V . Ananth 
P . Senthil Kumar 
S . Marisamy 
Aruppukottai: 
R . Mariselvi 
J . Jawahar 


303391 
033738 
037703 


July 2008 
March 1995 
March 1986 


S . S .L .C . 
S . S .L . C . 
S . S .L .C . 


096383 


Do . 


S .S .L . C . 
S .S .L .C . 


N . Mahalakshmi 
S . Pandia Rajan 
M . Durai Murugan 
S . Shanthi 


065603 
452628 
059914 
086912 
125730 
126367 


March 2000 
April 1990 1 
April 1991 ) 
April 1990 
April 1998 
March 2008 
March 2008 


S . S .L . C . 
S . S .L . C . 
S .S .L . C . 
S .S .L . C . 


60 


Do . 


Virudhunagar : 
M . Ansi 


0 


0 


Immaculate Jansirani 


0 


129071 
092446 
097084 
083393 
041454 


April 2004 
April 1997 
April 1998 
April 1993 
March 1983 


K . Srinivasan 
N . Manikandan 
G . Subbulakshmi 


S . S .L . C . 
S . S .L . C . 
S . S.L .C . 
S . S .L .C . 
S . S .L . C . 


0 


65 


Usilampatty : 
S . Nagarathinam 
P . Amul Raj 


094161 
100116 


April 1994 
April 1992 


S . S .L . C . 
S .S .L . C . 


Do . 
Do . 


114966 


Madurai: 
K . N . R . Dinesh Babu 
S . Selvaganapathi 
A . Sridevi 
Kalavathy alias Parvathy , L . 
P . Jayalakshmi 
Priya , N . 


116933 
105474 
073520 
657112 
089973 


April 1997 
March 1995 
April 1993 
March 1983 

1974 
March 1989 


S . S .L .C . 
S. S.L.C . 
S .S .L . C . 
S. S .L . C . 
S . S .L .C . 
S . S .L . C . 


Sep . 16 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


383 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

(4 ) 


(1) 


(6 ) 


Melur: 
Prabhu , N . 


154035 


March 2005 


S. S .L . C . 


070911 
145456 


March 1986 
March 2002 


S .S .L . C . 
S . S .L . C . 


5 .8 . ThOOT 012374 /192 — 2 /2009, 

29 – 8 – 2009. 
Do . 
Do . 


P . Mujibur Rahman 
Ramu, M . 
Uthamapalayam : 
R . Mohana Kannan 
Kavitha , s . 
Devakottai: 
A . Jeyapunithaarasi 


109216 
096299 


March 2000 
March 1995 


S . S .L . C . 
S . S .L . C . 


111470 


March 2003 


S . S .L . C . 


Do . 


Virudhunagar: 


A . Jegadeesh 


March 2002 \ 


117848 
208000 


S.S.L.C . 


Do . 


July 2002 


Madurai: 
P . Mukila Shirly 
R . Selvi 


April 1991 


S . S .L . C . 


Do . 


1991 


095798 
115475 
449365 


March 1996 


1 


S .S .L .C . 


Do . 


October 1996 / 


144411 
150692 


April 2004 
March 2005 


S . S . L . C . 
S. S.L .C . 


Do . 
Do . 


031438 


April 1997 


S. S.L. C . 


Do . 


048785 
056575 


March 1981 
March 1987 


S . S .L . C . 
S . S .L .C . 


Usilampatty : 
N . Vasanth 
S . Ramesh 
Cheramadevi: 
M . Vijayalakshmi 
Aruppukottai: 
R . Muthuramalingam 
K . Jeyseelan 
Kovilpatty : 
K . Kanagaraj 
Tuticorin : 
S . Victoria 
Kulithurai: 
Anoob Kumar , S . 
Paramakudi: 
Balamani, M . 
Sivagangai: 
K . Sankara Pandy 


89 


046088 


March 1996 


S . S .L . C . 


Do 


028828 


March 1986 


S.S.L.C. 


026453 


March 2005 


S . S .L .C . 


Do . 


092352 


March 2003 


S.S.L.C . 


Do . 


073489 
359655 


April 1992 1 
October 1992 ) 


S . S.L .C . 


Do . 


Virudhunagar: 
V . Lalitha 


April 1991 


070585 
464931 


] 


S . S .L .C . 


Do . 


October 1991 ) 


Salem : 
D . Saranya 
P . Poongodi 


Do . 


209786 
250685 


April 1992 
March 2001 


S . S .L . C . 
S . S .L .C . 


384 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


மாதம் 


சி .என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 


வருடம் . 


( 3 ) 


(4 ) 


( 6 ) 


Salem - Cont . 
G . Periasamy 


165628 


March 1989 


S . S .L . C . 


ந . க . எண் 012374/H2 - 2/ 2009 , 

29 - 8 - 2009 . 
Do. 
Do . 


99 


100 
101 


P . Sathish Kumar 
M . Rameesha 
Vinoth , K . 
C . Selva Kumar 
B . Suba 


327738 
195219 
276371 
324813 
214369 


March 2008 
April 1994 
March 2003 
March 2008 
March 1999 


S .S .L . C . 
S .S.L.C . 
S . S .L .C . 
S .S .L .C . 
S . S .L . C . 


102 


Tirunelveli : 
Mahalingam , C . 


103 


S . S .L . C . 


104 | 
105 
106 
107 


M . Indira 
K . Mariammal 
A . Sankara Vadivoo 
| . Sitthik Jappar 


034806 
451965 
059994 
048513 
031623 
034426 


April 1991 
October 1991 / 
March 2003 
March 1999 
March 1981 
March 1989 


S . S.L . C . 
S . S . L . C . 
S. S.L. C . 
S . S . L . C . 


108 
109 
110 


Private: 
Ragupathi , V . 
S . Poosari 
Vimala , R . 


203632 
648910 
629720 
730974 


July 2002 
March 1999 
April 1998 | 


S . S .L . C . 
S . S.L. C . 


March 1999 / 


S . S.L . C . 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI(2 )/492 /2009. 


கே . காயசண்டிகை , 
சேவாமந்திர் ஆசிரியர் 
பயிற்சி நிறுவனம் , பரங்கிபேட்டை . 


415279 
DTE 805285 


ஆகஸ்ட் 2005 


ஆசிரியர் கல்வி 
பட்டயம் 


ந . க . எண் 115439 /சி2/ 2009 , 

29 - 8 - 2009 . 


த . உமா, 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 
இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


